C 


தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 4 .00 காசு 


நான் 


ILL - 


- 


தமில் 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


SAN 


மையே லெ 


வெல்லும் 


எண் 42 ] 


சென்னை, புதன்கிழமை , அக்டோபர் 30 , 2013 
ஐப்பசி 13 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 


கடித எண் 


1586/ மொ . பெ / 2013 , நாள் 11 - 9 - 2013 . 


[ தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , அரசாணை ( 24 ) எண் . 4 , 9 , ஜனவரி 2013.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) 
உட்பிரிவின் (b ) பகுதி மற்றும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகராங்களைக் 
கொண்டும் , 9 - 5 - 2007 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 2ல் , 193 முதல் 194 ஆகிய பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட II ( 2 )/LE/ 241/ 2007 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை 
ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் ஆலோசனைக்குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , 
கீழேயுள்ள விவர அட்டவனையின் (1 ) நெடும் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் தோல் பதனீட்டு தொழிற்சாலைகள் 
மற்றும் தோல்பொருள் தயாரிப்புத் தொழிலில் உள்ள பணியாளர்கள் வகையினருக்கு வழங்க வேண்டிய குறைந்தளவு ஊதிய 
வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (2 ) நெடும் பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 
தோல் பதனீட்டு தொழிற்சாலைகள் மற்றும் தோல் பொருள் தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 
பணியாளர்களின் வகை 

நாளொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 

( 2 ) 

( ரூபாய் காசுகள்) 
விலங்கின் ரோமத்தை நீக்குகிற பகுதி 
(1) உதவி செய்பவர்கள் 

66. 00 
(2 ) தோலை பளபளபாக்குபவர் 

67 . 00 
( 3) 3 ஸ்கட்டர்கள் 

67 . 00 
(4) 4 ஆட்டின் தோலை உரிப்பவர் 

67 . 00 


DTP -II-2- 42 (T Sup ) - 1 


[ 1 ] 


பணியாளர்களின் வகை 


நாளொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 

(2 ) 
( ரூபாய் காசுகள் ) 


( 1) 


66 .00 


66 . 00 


69. 00 


69 . 00 


66 . 00 


66 . 00 


ம 


66 . 00 


66 . 00 


66. 00 


66 . 00 


66 . 00 


66 . 00 


66. 00 
66 . 00 


தோல் பதனிடுதல் மற்றும் சாயம் தோய்க்கும் பிரிவு 
(1) உதவி செய்பவர்கள் 

கொள்கலன் எடுத்துச் செல்பவர்கள் 
ரோமம் நீக்குபவர்கள் 

மயிரிழையைப் பகுப்பவர்கள் 
(5 ) ரோமம் நீக்க கற்றுக்கொள்பவர் 
(6 ) பாமிங் உதவியாளர்கள் 
சீரமைக்கும் பிரிவு 
(1) உதவி செய்பவர்கள் 
( 2) இயந்திரத்தை இயக்குபவர் 
( 3) கையினால் சீரமைக்கும் 
அடுக்கி வைக்கும் பிரிவு 
( 1) உதவி செய்பவர்கள் 
(2 ) பஸ்டர்கள் 
( 3 ) அடுக்கி வைப்பவர்கள் 
இறுத்தெடுக்கும் பிரிவு 
(1) உதவி செய்பவர்கள் 
( 2 ) இறுத்தெடுப்பவர்கள் 
பணி நிறைவுப் பிரிவு 
(1) உதவி செய்பவர்கள் 
(2 ) பதப்படுத்துபவர்கள் 
( 3 ) தெளிப்பவர்கள் 
பணி நிறைவு பணியாளர் பிரிவு 
(1) உதவி செய்பவர்கள் 
(2 ) முரட்டுத்தோல் இயந்திரத்தை இயக்குபவர் 

சாணைக்கல் சக்கரத்தை இயக்குபவர் 
பளபளப்பு ஏற்படுத்தும் இயந்திரத்தை இயக்குபவர் 
சீராக்குபவர்கள் 
அழுத்துகிற இயந்திரத்தை இயக்குபவர்கள் 

கைகளினால் சலவை செய்பவர்கள் 
(8 ) தாடை ரோமம் நீக்குபவர்கள் 
(9 ) பளபளப்பு ஏற்படுத்தும் இயந்திரத்தை இயக்குபவர்கள் 
பௌண்டரி பிரிவு 
(1) உதவி செய்பவர்கள் 
( 2 ) பொருத்துநர்கள் 

ஓட்டுநர்கள் 
கல் தச்சர் 

தச்சர்கள் 
( 6 ) பொருத்துநர்கள் , ஓட்டுநர்கள் 

( கற்றுக்கொள்பவர்கள் ) 


66 .00 


66. 00 


66 . 00 


66 . 00 


66 .00 


66 . 00 


66 . 00 


66 . 00 


66. 00 


66 . 00 
66 . 00 
68 .00 


66 .00 


68 . 00 


70 .00 
68 .50 


68. 50 
66 . 00 


3 


பணியாளர்களின் வகை 


நாளொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 

( 2 ) 
( ரூபாய் காசுகள் ) 


(1) 


புழக்கடை பிரிவு 
(1) டீமர்கள் 
( 2 ) சீரமைப்பவர்கள் 


66 . 00 


66 .00 


பொது 


(1) மேஸ்திரிகள் 

2060 . 00 / மாதம் 

ஒன்றுக்கு 
(2) எழுத்தாளர்கள்/ காசாளர்கள் 

2060 .00 / மாதம் 

ஒன்றுக்கு 
( 3) காவலாள் 

2021 .00/ மாதம் 

ஒன்றுக்கு 
ஏனைய தோல் பதனீட்டு தொழிற்சாலைகள் 

(i) விலங்கின் ரோமத்தை நீக்குகிற குழியில் அல்லது தோலை நீக்குகிற குழியில் தோல் மற்றும் உரிவைகளைப் 
பதனிடுவதற்கு , முதல் யூனிட்டுக்கு ரூபாய் 22 .63 காசுகள் மற்றும் வேலை செய்யப்படுகிற ஒவ்வொரு கூடுதல் யூனிட்டிற்கும் ரூபாய் 
2 .36 காசுகள் வீதம் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் . 


(ii) பயிற்சி பெறாத தொழிலாளர்களுக்கு , நாளொன்றுக்கு ரூபாய் 66 . 00 வழங்கப்பட வேண்டும் . 


செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் பெறுகிற தொழிலாளர்கள் : 

விலங்கின் ரோமத்தை நீக்குகிற அல்லது தோலை நீக்குகிற குழியில் முதல் யூனிட்டைப் பொறுத்த வரையில் , செய்யப்பட்ட 
வேலைக்காக , ரூபாய் 35 . 36 காசுகளும் , வேலை செய்யப்படுகிற ஒவ்வொரு கூடுதல் யூனிட்டிற்கும் ரூபாய் 2 . 36 காசுகள் வீதமும் 
ஊதியம் வழங்கப்பட வேண்டும் . 
தோல் பதனீட்டு தொழிற்சாலைகளில் மற்றும் தோல் பொருள் தயாரிப்பு தொழிலில் உள்ள பொதுவான வகைகள் 
( 1) எழுத்தர்/ காசாளர் 

மாதமொன்றுக்கு ரூபாய் 2060 . 00 
( 2 ) மேஸ்திரிகள் அல்லது மேற்பார்வையாளர்கள் 

மாதமொன்றுக்கு ரூபாய் 2060. 00 
( 3 ) காவலாள் 

மாதமொன்றுக்கு ரூபாய் 2021. 00 


விளக்கங்கள் 


மேலே நிர்ணயிக்கப்பட்ட அடிப்படை ஊதியங்களுடன் , கீழே குறிப்படப்பட்டவாறு அகவிலைப்படி பணியாளர்களுக்கு வழங்கப்படும் . 


(i) அகவிலைப்படியைக் கணக்கிடுவதற்காக , 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண் 2174 அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படும் . ( அதாவது 1960 = - 100 என்பதன் அடிப்படையில் ) 2174 புள்ளிகளுக்கு மேல் 
உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் நாளொன்றுக்கு 3 காசுகள் ( மூன்று காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட 
வேண்டும் . 


(ii) ஒரே தன்மையுடைய பணியை செய்யும்போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கும் ஊதியத்தில் எவ்வித 
வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


(ii ) ஏதேனும் தோல் பதனீட்டு தொழிற்சாலை மற்றும் தோல் பொருள் தயாரிப்பு தொழிலில் செய்யும் வேலைக்கேற்ற 
ஊதியம் பெறுகிற தொழிலாளர்களை பணியில் அமர்த்துகிறவிடத்து , வழக்கமான வேலை நாள் ஒன்றுக்காக , அவர்கள் 
ஒவ்வொருவருக்கும் வழங்குகிற ஊதியம் , அந்த வகையினருக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைவிட குறைவாக 
இருக்கக்கூடாது . 


( iv ) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிட , மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 
(v) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிட, நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


( vi ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களில் எல்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் . 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு ) துறை . 


[ அரசாணை ( 2D ) எண் 5 , தொழிலாளர் - வேலைவாய்ப்பு ( J2 ) த் துறை , 9 - 1 - 2013 .) 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , கையினால் மேற்கொள்ளப்படும் பூவேலைபாடு மற்றும் சரிகைத் தொழிலில் உள்ள 
வேலைவாய்ப்பைப் பொறுத்தவரையில் , 1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948) - இன் 
கீழ் குறைந்தளவு ஊதிய வீதங்கள் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று கருதுவதால் , 

எனவே , தற்போது , மேற்சொன்ன சட்டத்தின் 27 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன பிரிவில் தேவைப்படுகிறவாறு மேற்சொன்ன சட்டத்தின் விவர அட்டவணையின் பாகம் - | - ல் 
மேற்சொன்ன வேலைவாய்ப்பைச் சேர்ப்பதற்கான அவருடைய நோக்கம்பற்றி இதனால் தெரிவிக்கிறார் . 


இந்த அறிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து மூன்று திங்கள் கால அளவு முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்கு முன்னர் , உத்தேசிக்கப்பட்டுள்ள சேர்க்கை குறித்து பெறப்படும் யாதொரு மறுப்புரையை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் . மறுப்புரை அல்லது கருத்துரை எவையேனும் இருப்பின் அவற்றை , தேனாம்பேட்டை , 
சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலமாக அரசு முதன்மைச் செயலாளர் தொழிலாளர் வேலைவாய்ப்புத் 
துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 , என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் . 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை (நிலை ) எண் 72 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J2) த் துறை , 4 - 2 - 2013.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் 
( a ) பகுதியிலும் மேற்படி சட்டத்தின் 9 ஆம் பிரிவின்படியும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , நூற்பு, நெசவு ஆலைகள் , நூற்பாலைகள் , நெசவாலைகள் , மோட்டா ரக நூல் , உற்பத்தி செய்யும் சாதாரண ஆலை உட்பட 
துணி ஆலைகள் மற்றும் மேற்சொன்ன துணி ஆலைகளில் தனியாக அல்லது ஒன்றாக சேர்ந்து ( தொழில் பழகுநர்கள் நீங்கலாக ) 
பஞ்சடிக்கும் அறை , சிக்கெடுத்தல் , நூலிழுத்தல் , கைநாடா சட்டங்கள் , நூற்றல் , சுருளாகச் சுற்றுதுல் , மடித்தல் , சுற்றுதல் , சிப்பம் 
செய்தல் , பாவு போடுதல் , கஞ்சியிடுதல் மற்றும் ஏனைய செய்முறைகள் போன்ற பல்வேறு செய்முறைகளில் 
பணியிலமர்த்தப்பட்டுள்ளவர்களுக்கு குறைந்த அளவு ஊதிய வீதங்களைத் திருத்தியமைப்பது தொடர்பாக , விசாரணைகள் நடத்தி , 
மாநில அரசுக்கு ஆலோசனை அளிப்பதற்காக , பின்வரும் உறுப்பினர்கள் அடங்கிய குழு ஒன்றை இதனால் நியமிக்கிறார் - 
தனிநபர்கள்: 
(1 ) தொழிலாளர் நல துணை ஆணையாளர் , கோயம்புத்தூர் 

தலைவர் . 
(2 ) தொழிலாளர் நல உதவி ஆணையாளர் 

செயலாளர் 
கோயம்புத்தூர் . 
( 3) உதவி இயக்குநர் 
பொருளாதாரம் மற்றும் புள்ளி விவரயியல் 

- உறுப்பினர் 
இயக்குநர் அலுவலகம் , சென்னை - 600 006 . 


- உறுப்பினர் 


தொழிலதிபர்களின் பிரதிநிதிகள் 
(1 ) முனைவர் கே . வெங்கடாச்சலம் 

தலைமை ஆலோசகர் , தமிழ்நாடு நூற்பாலைகள் சங்கம் , 
கதவு எண் 2 , கரூர் சாலை , 

பெஸ்சி கல்லூரி அருகில் மாடர்ன் நகர் , திண்டுக்கல் - 624 001 . 
(2 ) திரு . எஸ் . தினகரன் , 

இணை மேலாண்மை இயக்குநர் , 
சம்பந்தம் நூற்பாலைகள் நிறுவனம் ( EFSI ) , 
எண் 1 , காமராஜ் நகர் குடியிருப்பு , 
சேலம் - 636 014 . 


- உறுப்பினர் 


- உறுப்பினர் 


- உறுப்பினர் 


( 3 ) திரு . எஸ் . எம் . சிவா, 

முதுநிலை மேலாளர் , 
தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் , 
பழைய எண் 96 , புதிய எண் 4 , 
நாயக்கர் மேற்கு தெரு , சிங்காநல்லூர், 

கோயம்புத்தூர் - 641 005 . 
தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் : 
(1) திரு . வி . கே . தனகோபாலன் , 

அண்ணா தொழிற்சங்கம் , 
எண் 1 A 7 , கே . கே . புதூர் பாதை , 

எண் 2 , வேலாண்டிபாளையம் அருகில் , கோயம்புத்தூர் - 25 . 
(2 ) திரு . வி . ஆர் . பாலசுந்தரம் , 

இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் , 
எண் 1848 திருச்சி சாலை , 
இராமநாதபுரம் , கோயம்புத்தூர் - 641 045 . 
திரு . டி . பொன்பாண்டி , 
தூத்துக்குடி மதுரா கோட்ஸ் , 
செயலாளர் , 
அண்ணா துணிநூல் , தொழிலாளர் சங்கம் , 
த / பெ . துரைராஜ் , 
எண் 2 A / 352 , அம்மன் கோயில் தெரு , 
மடத்தூர் , தூத்துக்குடி . 


- உறுப்பினர் 


- உறுப்பினர் 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிப்பெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசிகயின் பாத்து செய்துவிட்டுத் மட்டுள்ள கீழ்க்காணும் விளவு அவதிய ஆதங்களைப் பாடு. இதன் வரையப்பட்டுள்ளது . 


அரசாணை ( 2D ) எண் 10 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (J1) துறை , 12 - 3 - 2013. ) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/ 1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 19 - 11 - 2008 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2இல் 379 ஆம் பக்கத்தில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II /(2) தொ . வே . வா ./547 / 2008 ஆம் 
எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் அப்பளம் 
தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர அட்டவணையின் (1) நெடும் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
வகைகளைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்த அளவு ஊதிய வீதங்களை , இந்த விவர அட்டவணையின் (2 ) 
நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன 
சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் ( b ) பகுதியில் சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பபட்டுள்ளது . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


DTP-II - 2- 42 ( T Sup ) - 1a 


DTP- II - 2 - 42 (T Sup ) - 2 


DTP -II- 2- 42 (T Sup ) - 2 


6 | 


விவர அட்டவணை 


அப்பளம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு 
பணியாளர்களின் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


மண்டலம் 
ரூ . காசு 


மண்ட லம் - || 

ரூ . காசு 


1 . சிப்பம் செய்பவர் 


2898 .00 


2793 .00 


2 . கணக்காளர் 


மாதம் ஒன்றுக்கு 

2995 .00 
மாதம் ஒன்றுக்கு 

2898 . 00 
மாதம் ஒன்றுக்கு 

237 . 90 


மாதம் ஒன்றுக்கு 

2898. 00 
மாதம் ஒன்றுக்கு 

2793 . 00 
மாதம் ஒன்றுக்கு 

179. 33 


3 . எடை போடுபவர் 

உதவியாளர் 
4 . நறுக்குதல் ( 100 கிலோ கிராம் ஒன்றுக்கு ) 
5 . கலவையாக்குதல் (100 கிலோ கிராம் ஒன்றுக்கு ) 


278 . 16 


204 . 96 


4 . 61 


3 .31 


5 . 89 


4 . 34 


6 . அப்பளம் தயாரிக்கும் தொழிற்சாலை 
( i ) அப்பளங்கள் ( 3 அங்குலம் அல்லது 7 .6 செ . மீ ( விட்டம் ) 

100 எண்ணிக்கை ( 300 கிராம் ) 
( ii ) அப்பளங்கள் (4 அங்குலம் அல்லது 10. 2 செ . மீ (விட்டம் ) 

100 எண்ணிக்கை ( 400 கிராம் ) 
( iii ) அப்பளங்கள் (5 அங்குலம் அல்லது 12.7 செ . மீ (விட்டம் ) 

100 எண்ணிக்கை ( 500 கிராம் ) 
(iv ) அப்பளங்கள் (6 அங்குலம் அல்லது 15 .2 செ .மீ (விட்டம் ) 

100 எண்ணிக்கை ( 700 கிராம் ) 


8 .71 


6 . 41 


9 .73 


7 .19 


விளக்கங்கள் 
(1 ) மண்டலம் | மற்றும் மண்டலம் || கீழ்க்கண்ட பகுதிகளைக் கொண்டுள்ளன . 

மண்டலம் -1: சிறப்பு மற்றும் தேர்வுநிலை நகரியங்கள் உட்பட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் சிறப்புநிலை மற்றும் தேர்வுநிலை 
நகராட்சிகள் . 


மண்டலம்-II: ஏனைய இடங்கள் 


( 2 ) அகவிலைப்படி : 

பணியாளர்களுக்கு மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் கீழேகுறிப்பிடப்பட்ட அகவிலைப்படி 
வழங்கப்பட வேண்டும் . 

(i) அகவிலைப்படியானது , 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர சாராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணுடன் 
( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 475 புள்ளிகள் ) 
இணைக்கப்பட்டுள்ளது . 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்களொன்றுக்கு கூடுதலாக ரூ . 5 . 85 காசுகள் 
( ஐந்து ரூபாய் மற்றும் எண்பத்தைந்து காசுகள் மட்டும் ) அகவிலைப்படியாக வழங்கப்பட வேண்டும் . 

(ii ) அகவிலைப்படியானது , முந்தைய 12 மாதங்களுக்கான , அதாவது ஜனவரியிலிருந்து , டிசம்பர் வரையிலான சராசரி விலைக் 
குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட 
வேண்டும் . 

(ii) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் விலைப்புள்ளி குறியீட்டு எண்களின் சராசரியை அடிப்படையாகக் 
கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 


( 3) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் 
ஊதியத்தில் எவ்விதப் பாகுபாடும் காட்டக்கூடாது . 

(4) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாத ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 


( 3) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்குமிடங்களில் எல்லாம் , அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிப் பெயர்ப்பு) த் துறை . 


னை 


( அரசாணை ( 2D ) எண் 20 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் ( J1 ) துறை , 21-3- 2013.) 
1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , தமிழ்நாட்டு ஆளுநர் 
அவர்கள் , ஆலோசனைக் குழுவைக் கலந்தாலோசித்த பின்னர் , 1 - 2 - 2006 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் || பிரிவு 
2 - ல் 68 - 69 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில்) வெளியிடப்பட்ட தொழிலாளர் வேலை வாய்ப்புத் துறையின் II(2)/ தொ . வே ./ 68/2006 ஆம் 
எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் (1) நெடும்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டு தமிழ்நாடு மாநிலத்தில் தீப்பெட்டி தயாரிப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு 
ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் (2 ) நெடும் பத்தியில் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டவாறு இதனால் 
திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியில் 
சொல்லியுள்ளவாறு ஏற்கெனவே வெளியிடப்பபட்டுள்ளது . 


விவர அட்டவணை 


தீப்பெட்டித் தயாரிப்புத் தொழிலில் பணிபுரிபவர்கள் 
தொழிலாளர்களின் வகைகள் 

குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


ரூ . காசு 
95 . 00 நாள் ஒன்றுக்கு 


வகை - | 


82 .00 நாள் ஒன்றுக்கு 


மருந்து தோய்ப்பவர் / இரசாயனக் கலவை / 
மெழுகு / பாரபைன் மெழுகு இவற்றில் தோய்த்தல் : 
பொருத்துபவர் , முதலாள் , மரமறுக்கும் கருவி இயக்குபவர் , 
மரத்துண்டுகளை வெட்டும் கருவி இயக்குபவர் , பட்டைச் 
சில்லுகளாக உரிக்கும் கருவி இயக்குபவர் . 
வகை - || | 
தீப்பெட்டியின் ஓரங்களில் மருந்து கலவை பூசுபவர் , 10 எண்கள் , 
100 எண்கள் கொண்ட கட்டுகளாகக் கட்டுபவர்கள் , ஆயத்தீர்வை 
முத்திரைத்தாள் சீட்டு சுற்றும் பணியை (Band rolling ) சரிபார்ப்பவர்கள் , 
தீப்பெட்டிகளில் குச்சிகளை நிரப்பும் பணியைச் சரிபார்ப்பவர்கள் , 
தாள்களை வெட்டுபவர்கள் 
வகை - ||| | 


81. 00 நாள் ஒன்றுக்கு 


இரசாயன மருந்துக்கலவையை அரைப்பவர்கள் , தீச்குச்சி நிரம்பிய 
வரிச்சட்டங்களை தீப்பெட்டியின் அடுக்குகளைச் சமச்சீராக்குதல் 
( Frame and box leveling ) , வெட்டி ஒட்டுபவர்கள் , மரம் வெட்டுபவர்கள் , 
இரசாயனக் கலவையை சமச்சீராக்குபவர்கள் , அடுக்குகளில் கட்டுகளை 
அடுக்கிவைப்பவர்கள் மூட்டைகளாக (bundle ) கட்டுபவர்கள் 
வகை - IV | 
துடைப்பவர்கள் காவலாள் / ஏவலாட்கள் அலுவலகப் பையன்கள் , 
வரிச்சட்டங்களை வாங்குபவர்கள் வரிச்சட்டங்களை கொடுப்பவர்கள் 
மற்றும் பயிற்சிபெறாத ஏனைய தொழிலாளர்கள் , கலவையில் தோய்த்தல் . 
எழுத்தர் அல்லது மேற்பார்வையாளர் 


79 .00 நாள் ஒன்றுக்கு 


2478 . 00 மாதமொன்றுக்கு 


(5 ) தீப்பெட்டி தயாரிப்புத் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு செய்யும் வேலைக்கேற்ப ஊதியம் : 
பணி வகைகள் 
(1) தீப்பெட்டிகளில் தீக்குச்சிகளை நிரப்புதல் 

100 தீப்பெட்டிகளுக்கு ரூ. 3.17 
( 50 குச்சிகள் கொண்டவை ) 
( 2) தீப்பெட்டிகளுக்கு ஆயத்தீர்வை முத்திரைத்தாள் சீட்டு 

100 தீப்பெட்டிகளுக்கு ரூ.1.43 
சுற்றுதலும் , பெயர்ச்சீட்டு ஒட்டுதலும் . 
( 3) மேல்பெட்டி தயாரித்தல் 

100 பெட்டிகளுக்கு ரூ.1.07 
(4 ) உள்பெட்டி தயாரித்தல் 

100 பெட்டிகளுக்கு ரூ. 3.04 
(5 ) 43 .18 செ . மீ அளவுள்ள வரிச்சட்டத்தில் குச்சிகளை அடுக்குதல் 52 வரிகள் கொண்ட ஒரு 

வரிச்சட்டத்திற்கு ரூ.3 .54 
(6 ) 53. 34 செ . மீ அளவுள்ள வரிச்சட்டத்தில் குச்சிகளை அடுக்குதல் 
(7 ) ஆயத்தீர்வை முத்திரைத்தாள் சீட்டு சுற்றுதல் 

100 பெட்டிகளுக்கு ரூ .0.87 
( அட்டைப்பெட்டிகளுக்கு மட்டும் ) 


6 . மத்தாப்பு தயாரிப்புத் தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் : 
பணிவகைகள் 

சாதாரணமானவை 

டீலக்ஸ் 

( 2 ) 
( 1) மத்தாப்பு பெட்டிகளில் குச்சிகளை நிரப்புதல் 

100 பெட்டிகளுக்கு 

100 பெட்டிகளுக்கு 
( 10 ) குச்சிகள் கொண்டவை ) மத்தாப்பு பெட்டிகள் 

ரூ .2 .53 

ரூ . 2 .53 
(2 ) மத்தாப்பு பெட்டிகளுக்கு ஆயத்தீர்வை முத்திரைத்தாள் 

100 பெட்டிகளுக்கு 
சீட்டு சுற்றுதலும் , பெயர் சீட்டு ஒட்டுதலும் . 

ரூ .1 .43 
( 3) மேல்பெட்டி தயாரித்தல் 

100 பெட்டிகளுக்கு ரூ.1.07 
(4 ) உள்பெட்டி தயாரித்தல் 

100 பெட்டிகளுக்கு ரூ .3. 04 
(5 ) 48.18 செ . மீ அளவுள்ள வரிச்சட்டத்தில் குச்சிகளை 

52 வரிகள் கொண்ட ஒரு 
அடுக்குதல் 

வரிச்சட்டத்திற்கு ரூ. 3.54 
( 6 ) 53 .34 செ . அளவுள்ள வரிச்சட்டத்தில் குச்சிகளை 

52 வரிகள் கொண்ட ஒரு 
அடுக்குதல் 

வரிச்சட்டத்திற்கு ரூ.3.54 
(7) ஆயத்தீர்வை முத்திரைத்தாள் சீட்டு சுற்றுதல் 

100 பெட்டிகளுக்கு 
( அட்டைப்பெட்டிகளுக்கு மட்டும் ) 

ரூ . 0 .87 


விளக்கங்கள் : 


(1) அகவிலைப்படி:- மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு ஊதியத்துடன் , கீழே குறிப்பிட்டுள்ளவாறு தொழிலாளர்களுக்கு 
அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


(i) அகவிலைப்படியானது 2000 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகருக்கான நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 1982 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு , 
தற்போது கணக்கிடப்பட்ட 475 புள்ளிகள்) 475 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாளொன்றுக்கு , 16 காசுகள் 
( பதினாறு காசுகள் மட்டும் ) என்ற வீதத்தில் கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


(ii ) முந்தைய 12 ( பன்னிரண்டு மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை) நுகர்வேர் விலைக்குறியீட்டு 
எண் சராசரியை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) அகவிலைபடியின் முதல் கணக்கீடு , முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண்ணின் அடிப்படையில் , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


(2) செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் பெறும் தொழிலாளர்களை பொறுத்தவரையில் , அகவிலைப்படி வழங்குவது நாளொன்றிற்கு 
எட்டு மணி நேர பணி என்ற நிபந்தனைகளுக்குப்பட்டிருக்கும் , செய்யும் வேலைக்கேற்ற ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் 
நாளொன்றிற்கு , எட்டு மணி நேரத்திற்கும் குறைவாக பணியாற்ற இருப்பின் , அவர்களுக்கு அதற்கேற்ற வீதத்தில் அகவிலைப்படி 
வழங்கத்தக்கதாகும் . 


3 . ஒரு நாள் ஊதியத்தைக் கணக்கிட , மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 
4 . பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித 
பாகுபாடும் காட்டக்கூடாது . 

5 . தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்கும் இடங்களிளெல்லாம் , அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரெ , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிப் பெயர்ப்பு) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


